GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 2 . 40 Paise . 


TAMI 


NWEN 


R 


! 


LLLL 


F 


ILL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


ia 


TRUTH 


4LONE TE 


RIUMPH 


PUBLISHED BY AUTHORITY 


No. 20 ] 


CHENNAI, WEDNESDAY , MAY 28 , 2014 
Vaikasi 14 , Jaya , Thiruvalluvar Aandu - 2045 


Part VI — Section 3 (b ) 
Notifications issued by Quasi -Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages . 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 


Erection of Transmission Lines proposed to be taken up shortly in this year 


40 -41 


UNIVERSITY AUTHORITIES 


THE TAMIL NADU Dr. M .G . R . MEDICAL UNIVERSITY , CHENNAI 


Result of Election of One Professor to the Senate by the teachers of each 

affiliated Medical College from among themselves under the Act 


48 


DTP _ VI-3 (b ) ( 20 ) — 1 


[ 43 ] 


44 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3( b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 

GENERAL CONSTRUCTION CIRCLE - I, CHENNAI . 
Erection of Transmission Lines proposed to be taken up shortly in this Year . 

(Lr. No. SE /GCC -I/CNI/ Tech /CHD /F . T & D /Notification /D . 688 / 2014 .) 
No. VI-3(b )/18/ 2014 . 

TAN TRANSCO has sanctioned for erection of the following Transmission Lines to Transmit and Distribute Power so 
as to meetout additional derrands . The work will be takenup shortly : 


SI . 


Name of the Transmission 

Line 


Name of Villages 
passing through 


Route Length 

in KM 


Administrative Approval 


No . 


( 1 ) 


( 2) 


B . P . No. Scheme Cost 

in Lakhs 
( 3 ) 

(5 ) 

( 6 ) 
1 . | Replacement of existing 110 KV Thimmavaram , Pulipakkam , 6 . 169 Km . 

308 . 36 
line from S . P . Koil - Chengalpattu Anbu Nagar , Kandalur , 

TANTRANSCO 
110 KV SS with leopard conductor Thirutheri, S. P . Koil. 

Pro . No . 98 , 
into 110 kv SC line on DC towers 

Dated : 
with panther conductor 

24 - 06 - 2013 
Erection of 110 KV DC line on Thandaraipettai , Vetanthangal 15 . 00 Km . Per CH . 

1279.53 
DC tower with panther conductor Mathuranthagam lake, 

TANTRANSCO 
for making LILO of 110 KV Adisanthouppu , 

Pro . No. 68 , 
Acharapakkam , S . P . Koil feeder -|| Maduranthagam . 

Dated : 
for the upgradation of 

26- 04-2013 
Madurantagam 33 / 11 KV to 
110/33- 11 kv ss in Chengalpattu 

EDC . 
3 . | Erection of 110 KV DC line on Mathur , Eraiyur, Thathanur, 26 . 79 Km . | Per CH . 

696 . 54 
DC tower with panther conductor Gunduperumpedu, Vellarai , 

TANTRANSCO 
by making of LILO of 110 KV Malaipattu , Sethupattu , 

Pro . No . 385 , 
S . P . Koil Kadaperi feeder at Manimangalam , Karasangal . 

Dated : 
Oragadam 230 / 110 KV SS . 

25 - 08 -2008 
Any person interested may make representation on the above scheme within 01 (one ) month from the date of issue of 
the publication to the undersigned as per the Electricity Act , 2003 . 


நீளம் 


Chennai-600 032 , 

ER . K .K . THANGAVEL , 
22nd May 2014 . 

Superintending Engineer, 

General Construction Circle -I. 
தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் லிமிடெட் , சென்னை . 

பொது கட்டுமான வட்டம் - 1 
கூடுதல் மின் தேவையை நிறைவு செய்திட தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் லிமிடெட் கீழ்க்கண்ட இடங்களில் மிக 
உயரழுத்த மின்பாதை அமைத்து விரைவில் பணி துவங்க உள்ளது : 
வரிசை மின்தொடர் வேலையின் மின்பாதை செல்லும் ஊர் மின்பாதையின் நிர்வாக ஒப்புதல் . 
எண் விவரம் 

வாரிய 
ஆணை எண் 

மதிப்பீடு 

இலட்சத்தில் 
( 3) 
1 . செங்கல்பட்டு 110 கி . வோ . திம்மாவரம் , புலிப்பாக்கம் , 6.169 கி.மீ . - Per CH 

308 . 36 
துணை மின் நிலையத்திலிருந்து அன்பு நகர் , காந்தலூர் , 

TANTRANSCO 
சிங்கபெருமாள் கோவில் - திருத்தேரி , சிங்கபெருமாள் கோயில் 

Pro . No . 98 
செங்கல்பட்டு 110 கி . வோ . 

Dated : 
ஒற்றைச் சுற்று உயரழுத்த 

24 - 06 - 2013 
மின்பாதையில் உள்ள பழைய 
கம்பிகளை மாற்றி புதிய 
கம்பிகளை அமைத்தல் . 


திட்ட 


( 6) 


May 28 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


45 


வரிசை 
எண் 


மின்தொடர் வேலையின் 

விவரம் 


மின்பாதை செல்லும் ஊர் மின்பாதையின் நிர்வாக ஒப்புதல் . 

நீளம் 

வாரிய 
ஆணை எண் . 

மதிப்பீடு 
இலட்சத்தில் 


திட்ட 


( 2 ) 


6 


1279. 53 


Per CH 
TANTRANSCO 
Pro . No . 68 

Dated : 
26 -04- 2013 


2 . மதுராந்தகம் 110/ 33 - 11 கி . வோ . தண்டரைப்பேட்டை , வேடந்தாங்கல் , 15 . 00 கி . மீ . 

துணை மின் நிலையத்திற்கு மதுராந்தகம் ஏரி , அடிசன் தோப்பு , 
110 கி . வோ . அச்சரபாக்கம் மதுராந்தகம் 
சிங்கபெருமாள் கோயில் 
மின்னூட்டி |- க்கு LILO ஆக 
110 கி . வோ . இரட்டைச் சுற்று 
உயரழுத்த மின்பாதை அமைத்தல் . 
ஒரகடம் 230 / 110 கி . வோ . 

மாத்தூர் , எறையூர் , தத்தனூர் , 26 . 79 கி . மீ . 
துணை மின் நிலையத்திற்கு குண்டுபெரும்மேடு , வெல்லாரை , 
110 கி . வோ . 

மலைப்பட்டு , சேத்துப்பட்டு , 
சிங்கபெருமாள் கோயில் - மணிமங்கலம் , கரைசங்கால் . 
கடப்பேரி மின்னூட்டி- க்கு 
LILO ஆக 110 கி . வோ . 
இரட்டைச் சுற்று உயரழுத்த 
மின்பாதை அமைத்தல் . 


696 .54 


Per CH 
TANTRANSCO 
Pro . No . 385 

Dated : 
25 - 08 - 2008 


மேற்குறிப்பிட்ட பணிகள் குறித்து எவரேனும் முறையீடுகள் தெரிவிக்க விரும்பினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்ட 01 ( ஒன்று ) 

மாதத்திற்குள் கீழே குறிப்பிட்டுள்ள அதிகாரிக்கு மின்சார சட்டம் 2003 - ன் படி முறையீடு செய்யலாம் . 


சென்னை - 600 032 , 
2014 மே 22 . 


ER . K . K . THANGAVEL , 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது கட்டுமான வட்டம்- 1. 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் 
பொது நிர்மாண வட்டம் , மதுரை . 

அறிக்கை 

(Lr.No. SE/GCC /MDU /AEE/MONI/F.PN D No.070/ 2014.) 
No . VI - 3(b )/19/ 2014 . 

இவ்வறிக்கை பொது மக்களின் நலன் கருதி 2003 ஆம் ஆண்டின் மின்சார சட்டம் பிரிவு 185 - ன்கீழ் உட்பிரிவு 
( 2 ) (a ) வின்படி ஏற்கெனவே தந்தி துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி மின்சாரத்தை கொண்டு செல்ல 2003 - ம் ஆண்டு 
மின்சார பிரிவு 164 - ன்கீழ் வாரியத்திற்கு இந்திய மின்சார சட்டத்தின் கீழ் வழங்கியுள்ளது . 

தமிழ்நாடு மாநிலம் , மதுரை, திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , தேனி , நாகர்கோவில் , திருநெல்வேலி , தூத்துக்குடி, விருதுநகர் 
மாவட்டங்களின் கூடுதல் மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட இடங்களில் புதிதாக துணை மின் நிலையம் அமைக்கவும் , 
அவற்றோடு சேர்ந்த மின்பாதைகளையும் 2013 - 2014 ஆம் ஆண்டு மற்றும் வரும் 2014 - 2015 ஆண்டுகளில் நிறுவுவதற்கு தமிழ்நாடு 
மின்சார வாரியத்திடம் அனுமதி பெற்றும் உள்ளது . 


வ . 
எண் 


துணை மின்நிலையம் 
மற்றும் மின்பாதை 


மின்பாதை நீளம் 

கி . மீ . 


மின்பாதை 
அழுத்தம் 
( 4 ) 


மொத்த மதிப்பீடு 
( லட்சத்தில்) 


1 . | 


33/11 கி . வோ . 


194 .55 


புதியதாக அமைக்கப்படவுள்ள 
பசுவந்தனை 33/11 கி . வோ . 
துணை மின் நிலையம் 


4 .00 


110 / 22 கி . வோ . 


775 .51 


செம்பட்டி - ரெங்கநாதபுரம் 110 கி . வோ . 
மின் பாதை - 1ல் இரட்டைச் சுற்று 
மின் கோபுரம் அமைத்து இரட்டைச் சுற்று 
மின்பாதையில் பான்தர் மின் கடத்தியைக் 
கொண்டு புதிதாக அமைக்கவுள்ள 
மின்னுக்காம்பட்டி 110/ 22 கி . வோ . 
துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி 
மின்பாதை அமைத்தல் . 


46 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3(b ) 


வ . 
எண் 


துணை மின்நிலையம் 
மற்றும் மின்பாதை 


மின்பாதை நீளம் 

கி . மீ . 


மின்பாதை 
அழுத்தம் 


மொத்த மதிப்பீடு 
( லட்சத்தில் ) 


( 5) 


3 . 


110/ 33 கி . வோ . 


243 . 96 


ஏற்கெனவே உள்ள சின்னக்கட்டளை 
110 / 11 கி . வோ . துணை மின் நிலையத்தில் 
புதிதாக 110 / 33 கி . வோ . துணை 
மின் நிலையம் அறிமுகப்படுத்துதல் . 


4 . | 


0 . 10 


110/ 33 - 11 கி . வோ . 


659.52 


செண்பகராமன்புதூர் - ஆறுமுகனேரி 
110 கி . வோ . இரட்டைச் சுற்று மின் கோபுரம் 
அமைத்து இரட்டைச் சுற்று மின்பாதையில் 
பான்தர் மின் கடத்தியைக் கொண்டு 
சங்கனன்குளம் 110/33 - 11 கி . வோ . துணை 
மின் நிலையத்திற்கு உள்வெளி மின் 
பாதை அமைத்தல் 


5 . 


110/ 33 கி . வோ . 


215 .42 


ஏற்கெனவே உள்ள நரசிங்கம்பட்டி 
110 /11 கி . வோ . துணை மின் நிலையத்தில் 
புதிதாக 110/ 33 கி . வோ . துணை மின் 
நிலையம் அறிமுகப்படுத்துதல் . 


0 .50 


110/11 கி . வோ . 


396 . 35 


ஏற்கெனவே உள்ள 110 கி . வோ . பசுமலை - 
அழகர்கோவில் மின்பாதையிலிருந்து புதிதாக 
அமைக்கப்பட உள்ள ஒத்தக்கடை 
110/11 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


33/ 11 கி . வோ . 


375 .62 


புதிதாக அமைக்கப்படவுள்ள ஆசாரிபள்ளம் 
33/11 கி . வோ . துணை மின் நிலையம் 


18 . 00 


110 /22 கி . வோ . 


1490 .04 


1.off 


புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று 
மின் கோபுரம் அமைத்து , T .off அமைப்பினை 
காவனூர் - இளையாங்குடி மின் பாதையில் 
பொருத்தி , புதிதாக அமையவுள்ள மறவமங்கலம் 
110 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
இரட்டைச் சுற்று மின்பாதை அமைத்தல் . 


பாலைங்கல 


6 .00 


110/ 33 - 11 கி . வோ 


. 


1142 . 00 


புதிதாக 110 கி . வோ . கயத்தார் - ஆறுமுகனேரி 
இரட்டைச்சுற்று மின்பாதையில் பான்தர் மின் 
கடத்தியை பொருத்தி ஸ்ரீமூலக்கரை 
110 / 33 - 11 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


10 . 


110/ 33 கி . வோ . 


1237 .74 


புதிதாக அமையவுள்ள வேலாயுதபுரம் 110/ 33 கி . வோ . 15 . 00 
துணை மின் நிலையத்திலிருந்து சவாசாபுரம் 
230 கி . வோ . துணை மின்நிலையத்திற்கு 
ஒற்றைச் சுற்று மின்பாதை அமைத்தல் . 


10 . 00 


110/ 22 கி . வோ . 


1190 . 28 


புதிதாக 110 கி . வோ . காரைக்குடி - வழுதூர் 
இரட்டைச் சுற்று மின் கோபுரத்தில் 
இரட்டைச்சுற்று மின் பாதையிலிருந்து 
அரண்ம னைபுதூர் 110 / 22 கி . வோ . 
துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி 
மின்பாதை அமைத்தல் . 


12 . 


6 .00 


110 / 22 கி . வோ . 


847 . 16 


புதிதாக 110 கி . வோ . காரைக்குடி - வழுதூர் 
இரட்டைச் சுற்று மின் கோபுரத்தில் 
இரட்டைச்சுற்று மின் பாதையிலிருந்து பூசலகுடி 
110/22 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


May 28 , 2014) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


47 


வ . 


துணை மின்நிலையம் 
மற்றும் மின்பாதை 


மின்பாதை நீளம் 

கி . மீ . 
( 3) 


மின்பாதை 
அழுத்தம் 


எண் 


மொத்த மதிப்பீடு 
( லட்சத்தில் ) 

( 5 ) 


( 4 ) 


13 . 


4.50 


110/ 33 - 11 கி . வோ . 


306 . 36 


15 . 


ஏற்கெனவே உள்ள 110 கி . வோ . தேனி - 
பசுமலை மின்பாதை - 1ல் இருந்து வாலாந்தூர் 
110/ 33 - 11 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 
தேனி - பசுமலை மின்பாதை - 2ல் இருந்து 
புதிதாக 110 கி . வோ இரட்டைச்சுற்று மின் 
கோபுரத்தில் இரட்டைச்சுற்று மின் பாதை 
அமைத்து கண்டமனூர் விலக்கு 110 /22 
கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு 
உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 


20 . 50 


110 / 22 கி . வோ . 


1889 . 12 


17275 


17 . 275 


110 கி . வோ . 


940 . 45 


16 . ஏற்கெனவே உள்ள 110 கி . வோ . இரட்டைச்சுற்று 

மின் கோபுரத்தில் இரட்டைச்சுற்று பசுமலை 
அழகர்கோயில் மற்றும் பசுமலை - 
சக்தி சுகர்ஸ் - சிவகங்கை 
மின் பாதை மின் கோபுர எண் 1 . 
முதல் 44 மற்றும் 61/1 முதல் 61/23 
வரையிலும் உள்ள உல்ஃப்/ லெப்பார்டு 
மின் கடத்தியை மாற்றி , பான்தர் மின் 
கடத்தியை பொருத்துதல் . 


47 . 862 


110 கி . வோ . 


2213 . 14 


17 . ஏற்கெனவே உள்ள 110 கி . வோ . இரட்டைச்சுற்று 

மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று பசுமலை 
அழகர்கோயில் மற்றும் பசுமலை 
சக்தி சுகர்ஸ் - சிவகங்கை மின் பாதை 
மின் கோபுர எண் 44 முதல் 85 மற்றும் 
44 முதல் 141 வரையிலும் உள்ள 
உல்ஃப் / லெப்பார்டு மின் கடத்தியை மாற்றி , 
பான்தர் மின் கடத்தியை பொருத்துதல் . 


18 . | 


21 .6 


110 கி . வோ . 


998 . 78 


ஏற்கெனவே உள்ள 110 கி . வோ . ஒற்றைச்சுற்று 
மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று தூத்துக்குடி - 
ஆறுமுகனேரி மின் பாதை - 1ல் உள்ள 
லெப்பார்டு மின் கடத்தியை மாற்றி , 
இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் 
ஒற்றைச்சுற்று மின் பாதையில் 
பான்தர் மின் கடத்தியை பொருத்துதல் . 


13 . 0 | 


110 . கி . வோ . 


776 .88 


19 . ஏற்கெனவே உள்ள 110 கி . வோ . ஒற்றைச்சுற்று 

மின் கோபுரத்தில் ஒற்றைச்சுற்று 
தூத்துக்குடி - சிப்காட் மின் பாதை - 
3 - ல் உள்ள லெப்பார்டு மின் கடத்தியை 
மாற்றி , இரட்டைச் சுற்று மின் கோபுரத்தில் 
ஒற்றைச்சுற்று மின் பாதையில் 
பான்தர் மின் கடத்தியை பொருத்துதல் . 


மேற்குறிப்பிட்ட திட்டங்களில் உயர் அழுத்த மின்பாதை செல்லும் வழியில் ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் , விருப்பம் 
உள்ளவர்கள் இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழ்க்கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 - ம் ஆண்டின் 
மின்சாரம் சட்டப் பிரிவின்படி தெரிவிக்கவேண்டும் . 


மதுரை, 
2014 மே 22 . 


எம் . வெள்ளைச்சாமி , 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது நிர்மாண வட்டம் . 


48 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec. 3(b ) 


UNIVERSITY AUTHORITIES 


THE TAMIL NADU DR. M .G .R . MEDICAL UNIVERSITY , CHENNAI. 


Result of Election of One Professor to the Senate by the Teachers of each affiliated Medical College from 

among themselves under the Tamil Nadu Dr . M . G . R . Medical University , Chennai Act. 


[R .C . No. Elll (4 )/07419/ 2013.] 
No. VI-3 (b )/20 /2014 . 

Under Sub - Statute ( 1) of Statutes 5 of Chapter XXI of the General Statutes of the Tamil Nadu Dr. M . G .R . Medical 
University , Chennai, it is hereby published that Dr. M . Baskar, M .D ., Professor of Microbiology has been elected to the 
Senate of the Tamil Nadu Dr. M .G . R . Medical University , Chennai, by the teachers of Government Vellore Medical College , 
Vellore from among themselves under clause (a ) of sub - section ( 3 ) of Section 18 of the Tamil Nadu Dr. M .G . R . Medical 
University, Chennai Act , 1987 ( Tamil Nadu Act 37 of 1987 ). His membership will be for a period of three years from 
14 - 08 -2013 to 13 -08 - 2016 or so long as he holds the post of Professor of the concerned College of this University , or 
till the date of his superannuation whichever is earlier . 


Chennai-600 032, 
22nd May 2014 


DR. JHANSI CHARLES , 

Registrar. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


